GOVERNMENT OF TAMIL NADU 

2016 


[Regd . No. TN /CCN /467 / 2012 - 14 
[R . Dis . No . 197 /2009 . 
[ Price : Re. 0 . 80 Paise . 


TAMIT 


NU 


RNMEO 


RILLO 

IM 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


. 


NADU 


WIT 


ia 


WTH 
ALO 


IUMPHS 


ONE TRIU 


PUBLISHED BY AUTHORITY 


No. 141 


CHENNAI, WEDNESDAY , APRIL 6 , 2016 
Panguni 24 , Manmadha , Thiruvalluvar Aandu – 2047 


Part VI - Section 3 (b ) 
Notifications issued by Quasi -Government bodies and Public Sector Undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 


பொது நிர்மாண வட்டம் மதுரை 


16 


DTP - VI- 3 (b ) ( 14 ) 


[ 15 ] 


16 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec. 3(b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


தமிழ்நாடு மின் தொடரமைப்புக் கழகம் 
பொது நிர்மாண வட்டம் மதுரை 

அறிவிக்கை 

(Lr.No. SE /GCC /MDU /AEE /MONI/D . No . 014/16 ) 
No . VI -3 (b )/6 /2016 . 

இவ்வறிக்கை பொது மக்களின் நலன் கருதி 2003ஆம் ஆண்டின் மின்சார சட்டம் பிரிவு 185 - ன்கீழ் உட்பிரிவு (2)( a) - வின்படி 
ஏற்கெனவே தந்தி துறைக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தின்படி மின்சாரத்தை கொண்டு செல்ல 2003 - ஆம் ஆண்டு மின்சார பிரிவு 
164 - ன்கீழ் வாரியத்திற்கு இந்திய மின்சார சட்டத்தின் கீழ் வழங்கியுள்ளது . 

தமிழ்நாடு மாநிலம் , மதுரை, திண்டுக்கல் , இராமநாதபுரம் , சிவகங்கை , தேனி , நாகர்கோவில் , திருநெல்வேலி , தூத்துக்குடி , விருதுநகர் 
மாவட்டங்களின் கூடுதல் மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்கண்ட இடங்களில் புதிதாக துணை மின் நிலையம் அமைக்கவும் , 
அவற்றோடு சேர்ந்த மின்பாதைகளையும் 2014 - 2015ஆம் ஆண்டு மற்றும் வரும் 2015 - 2016 ஆண்டுகளில் நிறுவுவதற்கு தமிழ்நாடு 
மின்சார வாரியத்திடம் அனுமதி பெற்றும் உள்ளது . 
வ . எண் . துணை மின்நிலையம் மற்றும் மின்பாதை 

மின்பாதை 

மின்பாதை மொத்த 
நீளம் 

அழுத்தம் மதிப்பீடு 
கி . மீ . 

( லட்சத்தில் ) 

( 4) 
புதிதாக வல்லநாடு 33/11 கி . வோ . துணை மின் நிலையம் 

33 

343.07 
அமைத்தல் . 

கி . வோ . 
2 . புதிதாக கொண்டையம்பட்டி 33/11 கி . வோ . துணை மின் 

33 

318 . 38 
நிலையம் அமைத்தல் . 

கி . வோ . 


கலை மின்சுமையை நிறைவு செய்வதற்காக கீழ்கண்ட ஆடவம்....... . . 


1 . 


3 . புதிதாக வாடிப்பட்டி 110 / 33 கி . வோ . துணை மின் 

நிலையம் அமைத்தல் . 


110/ 33 
கி . வோ . 


375 . 40 


204. 74 


110 / 33 
கி . வோ . 


7 .5 


110 


487 . 80 


4 . புதிதாக கரந்தனேரி 110/ 33 கி . வோ . துணை மின் 

நிலையம் அமைத்தல் . 
5 . ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . செண்பகராமன்புதூர் - 

ஆறுமுகனேரி இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் 
இரட்டைச்சுற்று மின் பாதையிலிருந்து புதிதாக 
அமைக்கவுள்ள திசையன்விளை நகர் 110/ 33 கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி மின் பாதை 
அமைத்தல் . 


கி . வோ . 


6 . ஏற்கனவே உள்ள 110 கி . வோ . செண்பகராமன்புதூர் - 

15 . 00 

110 

975 .60 
ஆறுமுகனேரி - 2 இரட்டைச் சுற்று மின் கோபுரத்தில் 

கி . வோ . 
இரட்டைச்சுற்று மின் பாதையிலிருந்து புதிதாக 
அமைக்கவுள்ள உடன்குடி பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட் 
110/ 33/11 கி . வோ . துணை மின் நிலையத்திற்கு உள்வெளி 

மின் பாதை அமைத்தல் . 
7 . புதிதாக 110 கி . வோ . இரட்டைச்சுற்று மின் கோபுரத்தில் 13. 715 

110 

804. 10 
ஒற்றைச்சுற்று மின் பாதையினை ஏற்கனவே உள்ள 

கி . வோ . 
கயத்தார் 230 / 110 கி . வோ . துணை மின் 
நிலையத்திலிருந்து வாஞ்சி மணியாச்சி இரயில்வே 
டிராக்ஷன் துணை மின் நிலையத்திற்கு மின்பாதை 

அமைத்தல் . 
மேற்குறிப்பிட்ட திட்டங்களில் உயர் அழுத்த மின்பாதை செல்லும் வழியில் ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் , விருப்பம் உள்ளவர்கள் 
இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து இரண்டு மாதத்திற்குள் கீழ்க் கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003 - ம் ஆண்டின் மின்சாரம் 
சட்டப் பிரிவின்படி தெரிவிக்கவேண்டும் . 


மதுரை, 
2016 மார்ச் 30 . 


என் . சசிதரன் , 
மேற்பார்வை பொறியாளர் , 
பொது நிர்மாண வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


